171. நீத்திய நியாயத்தர்ப்பு 


1. நித்திய நியாயத்தீர்ப்பு. 
1. இயேசு கிறிஸ்துவே நியாயத்தர்ப்புச்‌ செய்யும்‌ முழுஅதிகாரத்மதையும்‌ உ௱டயவர்‌. 


யோவா-5:22 அன்றியும்‌ பிதாவைக்‌ கனம்பண்ணுகிறதுபோல எல்லாரும்‌ குமாரனையும்‌ 
கனம்பண்ணும்படிக்கு, பிதாவானவர்‌ தாமே ஒருவருக்கும்‌ நியாயத்தீர்ப்புச்‌ செய்யாமல்‌, 
நியாயத்தீர்ப்புச்‌ செய்யும்‌ அதிகாரம்‌ முழுவதையும்‌ குமாரனுக்கு ஒப்புக்கொடுத்திருக்கறார்‌. 
1பேது-4:5 உயிரோடிருக்கிறவர்களுக்கும்‌ மரித்தோர்களுக்கும்‌  நியாயத்தீர்ப்புக்கொடுக்க 
ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள்‌ கணக்கொப்புவிப்பார்கள்‌. 

ரோம-2:16 என்‌ சுவிசேஷத்தின்படியே, தேவன்‌ இயேசுகிறிஸ்துவைக்கொண்டு மனுஷருடைய 
அந்தரங்கங்களைக்குறித்து நியாயத்தீர்ப்புக்கொடுக்கும்‌ நாளிலே இது விளங்கும்‌. 

ரோம-11:33 ஆ! தேவனுடைய ஐசுவரியம்‌, ஞானம்‌, அறிவு என்பவைகளின்‌ ஆழம்‌ 
எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாயத்தீர்ப்புகள்‌ அளவிடப்படாதவைகள்‌, அவருடைய 
வழிகள்‌ ஆராய்ப்படாதவைகள்‌! 

அப்‌10:42. அன்றியும்‌ அவரே உயிரோடிருக்கிறவர்களுக்கும்‌ மரித்தோர்களுக்கும்‌ தேவனால்‌ 
ஏற்படுத்தப்பட்ட இிபரயாதிபதியென்று ஜனங்களுக்குப்‌ பிரசங்கிக்கவும்‌, சாட்சியாக 
ஒப்புவிக்கவும்‌, அவர்‌ எங்களுக்குக்‌ கட்டளையிட்டார்‌. 

ஆதி 18:25. துன்மார்க்கனோடே நீதிமானையும்‌ சங்கரிப்பது உமக்குத்‌ தூரமாயிருப்பதாக; 
நீதிமானையும்‌ துன்மார்க்கனையும்‌ சமமாய்‌ நடப்பிப் து உமக்குத்‌ தூரமாயிருப்பதாக; 
சர்வலோக நியாயாதிபதி நதிசெய்யாதிறாப்பாரோ என்றான்‌. 

எபி 1: 8. குமாரனை நோக்கி: தேவனே, உம்முடைய சிங்காசனம்‌ என்றென்றைக்குமுள்ளது, 
உம்முடைய ராஜ்யத்தின்‌ செங்கோல்‌ நதியுள்ள செங்கோலாயிருக்கறது. 


வெளி 20:12. மரித்தோராகிய  சீறியோரையும்‌ பெரியோரையும்‌ தேவனுக்குமுன்பாக 
நிற்கக்கண்டேன்‌; அப்பொழுது புஸ்தகங்கள்‌ திறக்கப்பட்டன; ஜீவபுஸ்தகம்‌ என்னும்‌ வேறொரு 
புஸ்தகமும்‌ திறக்கப்பட்டது; அப்பொழுது அந்தப்‌ புஸ்தகங்களில்‌ எழுதப்பட்டவைகளின்படியே 
மரித்தோர்‌ தங்கள்‌ கிரியைகளுக்குத்தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள்‌. 


2. மறுஷருமாரனாயிருக்கிறபடியால்‌, றியாயத்தீர்ப்பச்‌ செய்யும்‌ அதிகாரத்தைப்‌ பெற்றிருக்கிறார்‌. 


யோவான்‌-5:27 அவர்‌ மனுஷகுமாரனாயிருக்கிறபடியால்‌, நியாயத்தீர்ப்புச்‌ செய்யும்படிக்கு 
அதிகாரத்தையும்‌ அவருக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 

யோவான்‌ 5:30. நான்‌ என்‌ சுயமாய்‌ ஒன்றுஞ்‌ செய்கிறதில்லை; தான்‌ கேட்கிறபடியே 
நியாயந்தீர்க்கிறேன; எனக்குச்‌ சித்தமானதை நான்‌ தேடாமல்‌, என்னை அனுப்பின பிதாவுக்குச்‌ 
சித்தமானதையே நான்‌ தேடூகிறபடியால்‌ என்‌ தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. 

ஏசா 11:3. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும்‌; அவர்‌ தமது 
கண்‌ கண்டபடி நியாயந்தர்க்காமலும்‌, தமது காது கேட்டபடி ஐர்ப்புச்செய்யாமலும்‌, 

4.  நீதியின்ழி ஏழைகளை நியாயம்‌ விசாரித்து, யதார்த்தத்தின்டி பூமியிலுள்ள 
சிறுமையானவர்களுக்குத்‌ தர்ப்புச்செய்து, பூமியைத்‌ தமது வாக்கின்கோலால்‌ அடித்து, தமது 
வாயின்‌ சுவாசத்தால்‌ துன்மார்க்கரைச்‌ சங்கரிப்பார்‌. 

மத்‌ 25:31. அன்றியும்‌ மனுஷகுமாரன்‌ தமது மகிமைபொருந்தினவராய்ச்‌ சகல பரிசுத்த 
தூதரோடுங்கூட வரும்போது, தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின்‌ மேல்‌ வற்றிருப்பார்‌. 

41. அப்பொழுது, இடதுபக்கத்தில்‌ நிற்பவர்களைப்‌ பார்த்து அவர்‌: சபிக்கப்பட்டவர்களே, 
என்னைவிட்டு, பிசாசுக்காகவும்‌ அவன்‌ தூதர்களுக்காகவும்‌ ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிற 
நித்திய அக்கினியிலே போங்கள்‌. 


குறிப்பு:- மனிதன்தான்‌ மனிதனை நியாயந்தர்க்க முழயும்‌ எனவே நியாயத்தர்ப்புச்செய்கற 
அதிகாரத்தை இயேசுவிடம்‌ பிதா ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 


3. நியாயத்தீர்ப்பு மனிதனுக்கு உ௱ர்டா? 


எபி-9:27 அன்றியும்‌, ஒரேதரம்‌ மரிப்பதும்‌, பின்பு நியாயத்தீர்ப்படைவதும்‌, மனுஷருக்கு 
(unsaved person) நிபமிக்கப்பட்டிருக்கிறபடியே, 


4. இர௱ர்௫ பிரமாணங்களின்‌ அடிப்படையில்‌ நியாயத்தீர்ப்புகள்‌ நடைபெறும்‌. 


யாக்‌ 2: 9, பட்சபாதமுள்ளவர்களாயிருப்பீர்களானால்‌, பாவஞ்செய்து, மீறினவர்களென்று 
நியாயப்பிரமாணத்தால்‌ தீர்க்கப்படுவீர்கள்‌. 

10. எப்படியெனில்‌, ஒருவன்‌ நியாயப்பிரமாணம்‌ முழுவதையும்‌ கைக்கொண்டிருந்தும்‌, ஒன்றிலே 
தவறினால்‌ எல்லாவற்றிலும்‌ குற்றவாளியாயிருப்பான்‌. 

11. ஏனென்றால்‌, விபசாரஞ்செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர்‌ கொலை 
செய்யாதிருப்பாயாக என்றும்‌ சொன்னார்‌; ஆதலால்‌ நீ விபசாரஞ்செய்யாமலிருந்தும்‌ 
கொலைசெய்தாயானால்‌ நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய்‌. 

12 சுயாதனப்பிரமாணத்தினால்‌ நியாயத்தீர்ப்படையப்போகறவர்களாய்‌ அதற்கேற்றபடி பேசி, 
அதற்கேற்றபடி செய்யுங்கள்‌. 

13 ஏனென்றால்‌, இரக்கஞ்செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்புக்‌ கிடைக்கும்‌; 
நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம்‌ மேன்மைபாராட்டும்‌. 

மத்தேயு 5:7. இரக்கமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌; அவர்கள்‌ இரக்கம்‌ பெறுவார்கள்‌. 
லூக்கா6:36. ஆகையால்‌ உங்கள்‌ மிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறதுபோல்‌, நஙிகளும்‌ 
இரக்கமுள்ளவர்களாயிருங்கள்‌. 


5. கிறிஸ்து ிவளிப்பட்டதின்‌ நோக்கம்‌ உலகத்தினை ஆக்கினைக்குள்ளாக்கும்‌ படியல்ல. 


யோவா-3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாகத்‌ தர்க்கும்ழி தேவன்‌ தம்முடைய குமாரனை 
உலகத்தில்‌ அனுப்பாமல்‌, அவராலே உலகம்‌  இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை 
அனுப்பினார்‌. 


6. இ£யசு மரிந்தவுடனே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு ௨ ஈள்டாகி விட்டது. 


யோவா-9:39 அப்பொழுது இயேசு: காணாதவர்கள்‌ காணும்படியாகவும்‌, காண்கிறவர்கள்‌ 
குருடராகும்படியாகவும்‌ நியாயத்தீர்ப்புக்கு நான்‌ இந்த உலகத்தில்‌ வந்தேன்‌ எனறார்‌. 
யோவா-12:31 இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தர்ப்பு உண்டாகிறது; இப்பொழுதே 
இந்த உலகத்தின்‌ அதிபதி புறம்பாகத்‌ தள்ளப்படுவான்‌. 

யோவா-16:11 இந்த உலகத்தின்‌ அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே 
நியாயத்தீர்ப்பைக்குறித்தும்‌, கண்டித்து உணர்த்துவார்‌. 


7. இனிவரும்‌ நியாயத்தீர்ப்பு 


அப்‌ 24:25 அவன்‌, நீதியையும்‌, இச்சையடக்கத்தையும்‌, இனிவரும்‌ நியாயத்தீர்ப்பையும்‌ 
குறித்துப்‌ பேசுகையில்‌, பேலிக்ஸ்‌ பயமடைந்து: இப்பொழுது நீ போகலாம்‌, எனக்குச்‌ 
சமயமானபோது உன்னை அழைப்பிப்பேன்‌ என்றான்‌. 


8. பரிசுத்தாவியானவரின்‌ வல. 


யோவா-16:8 அவர்‌ வந்து, பாவத்தைக்குறித்தும்‌, நீதியைக்குறித்தும்‌, 
நியாயத்தீர்ப்பைக்குறித்தும்‌, உலகத்தைக்‌ கண்டித்து உணர்த்துவார்‌. 

9. அவர்கள்‌ என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தைக்குறித்தும்‌, 

10. நீங்கள்‌ இனி என்னைக்‌ காணாதபடிக்கு நான்‌ என்‌ பிதாவினிடத்திற்குப்‌ போகிறபடியினாலே 
நீதியைக்குறித்தும்‌, 


11. இந்த உலகத்தின்‌ அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தர்ப்பைக்குறித்தும்‌, 
கண்டித்து உணர்த்துவார்‌. 


11. கிறிஸ்துவினால்‌ முன்னதாக ரிவளிப்படுத்தப்பட்ட நியாயத்தீர்ப்புகள்‌. 


மத்‌; 5:20. வேதபாரகர்‌ பரிசேயர்‌ என்பவர்களுடைய நதியிலும்‌ உங்கள்‌ நதி 
அதிகமாயராவிட்டால்‌, பரலோகராஜ்யத்தில்‌ பீரவேசிக்கமாட்டீர்கள்‌ என்று உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. 

21. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும்‌, கொலைசெய்கிறவன்‌ நியாயத்தீர்ப்புக்கு 
ஏதுவாயிருப்பான்‌ என்பதும்‌, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌. 
22. நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; தண்‌ சகோதரனை நியாயமில்லாமல்‌ 
கோபித்துக்கொள்பவன்‌ நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்‌; தன்‌ சகோதரனை வீணனென்று 
சொல்லுகிறவன்‌ ஆலோசனைச்‌ சங்கத்தீர்ப்புக்கு  ஏதுவாயிருப்பான்‌; மூடனே என்று 
சொல்லுகிறவன்‌ எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான்‌. 

23. ஆகையால்‌, நீ பலிபீடத்தினிடத்தில்‌ உன்‌ காணிக்கையைச்‌ செலுத்த வந்து, உன்பேரில்‌ 
உன்‌ சகோதரனுக்குக்‌ குறைஉண்டென்று அங்கே நினைவுகூருவாயாகில்‌, 


24. அங்கேதானே பலிபீடத்தின்‌ முன்‌ உன்‌ காணிக்கையை வைத்துவிட்டூப்போய்‌, முன்பு உன்‌ 
சகோதரனோடே ஒப்புரவாகி, பின்பு வந்து உன்‌ காணிக்கையைச்‌ செலுத்து. 


25. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில்‌ ஒப்புக்கொடாமலும்‌, நியாயாதிபதி உன்னைச்‌ 
சேவகனிடத்தில்‌ ஒப்புக்கொடாமலும்‌, நீ சிறைச்சாலையில்‌ வைக்கப்படாமலும்‌ இருக்கும்படியாக, 
நீ உன்‌ எதிராளியோடூ வழியில்‌ இருக்கும்போதே சீக்கிரமாய்‌ அவனுடனே நல்மனம்‌ 
பொருந்து. 

26. பொருந்தாவிட்டால்‌, தீ ஒரு காசும்‌ குறைவின்றிக்‌ கொடுத்துத்‌ தீர்க்குமட்டும்‌ 
அவ்விடத்திலிருந்து புறப்பமாட்டாய்‌ என்று, மெய்யாகவே உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

27. விபசாரஞ்‌ செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று 
கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌. 

28. நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும்‌ தனர்‌ 
இருதயத்தில்‌ அவளோடே விபசாரஞ்செய்தாயற்று. 

29. உன்‌ வலது கண்‌ உனக்கு இடறலுண்டாக்கினால்‌, அதைப்‌ பிடூங்கி எறிந்துபோடு; உன்‌ 
சரீரம்‌ முழுவதும்‌ நரகத்தில்‌ தள்ளப்படுவதைப்பார்க்கிலும்‌, உன்‌ அவயவங்களில்‌ ஒன்று 
கெட்டூப்போவது உனக்கு நலமாயிருக்கும்‌. 

30. உன்‌ வலதுகை உனக்கு இடறலுண்டாக்கினால்‌, அதைத்தறித்து எறிந்துபோடு; உன்‌ சரீரம்‌ 
முழுவதும்‌ நரகத்தில்‌ தள்ளப்படுவதைப்பார்க்கிலும்‌, உன்‌ அவயவங்களில்‌ ஒன்று 
கெட்டூப்போவது உனக்கு நலமாயிருக்கும்‌. 

31. தன்‌ மனைவியைத்‌ தள்ளிவிடுகிற எவனும்‌, தள்ளுதற்சீட்டை அவளுக்குக்‌ 
கொடுக்கக்கடவன்‌ என்று உரைக்கப்பட்டது. 

32. நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; வேசித்தன முகாந்தரத்தினாலொழிய தன்‌ 
மனைவியைத்‌ தள்ளிவிழீகறவன்‌, அவளை விபசாரக்செய்யப்‌ பண்ணுகிறவனாயிருப்பான்‌; 
அப்படித்‌ தள்ளிவிடப்பட்டவளை விவாகம்‌ பண்ணுகிறவனும்‌ விபசாரஞ்செய்கிறவனாயிருப்பான்‌. 
33. அன்றியும்‌, பொய்யாணையிடாமல்‌, உன்‌ ஆணைகளைக்‌ கர்த்தர்‌ முன்னிலையாய்ச்‌ 
செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌. 

34, நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; பரிச்சேதம்‌ சத்தியம்பண்ணவேண்டாம்‌; 
வானத்தின்பேரில்‌ சத்தியம்பண்ணவேண்டாம்‌, அது தேவனுடைய சிங்காசனம்‌. 

35. பூமியின்பேரிலும்‌ சத்தியம்பண்ணவேண்டாம்‌, அது அவருடைய பாதபடி; 
எருசலேமின்பேரிலும்‌ சத்தியம்பண்ணவேண்டாம்‌, அது மகாராஜாவினுடைய நகரம்‌. 


36. உன்‌ சிரசின்பேரிலும்‌ சத்தியம்பண்ணவேண்டாம்‌, அதின்‌ ஒரு மயிரையாவது 
வெண்மையாக்கவும்‌ கறுப்பாக்கவும்‌ உன்னால்‌ கூடாதே. 

37. உள்ளதை உள்ளதென்றும்‌, இல்லதை இல்லதென்றும்‌ சொல்லுங்கள்‌; இதற்கு மிஞ்சினது 
தமையினால்‌ உண்டாயிருக்கும்‌. 


38. கண்ணுக்குக்‌ கண்‌, பல்லுக்குப்‌ பல்‌ என்று, உரைக்கப்பட்டதைக்‌ கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌. 
39. நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; தீமையோடு எதிர்த்து நிற்கவேண்டாம்‌; ஒருவன்‌ 
உன்னை வலது கன்னத்தில்‌ அறைந்தால்‌, அவனுக்கு மறுகன்னத்தையும்‌ திருப்பிக்கொடு. 

40. உன்னோடு வழக்காடி உன்‌ வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளவேண்டு மென்றிருக்கிறவனுக்கு 
உன்‌ அங்கியையும்‌ விட்டுவிடு. 

41. ஒருவன்‌ உன்னை ஒரு மைல்‌ தூரம்வஹுப்‌ பலவுந்தம்பண்ணினால்‌, அவனோடு இரண்டு 
மைல்‌ தூரம்‌ போ. 

42. உன்னிடத்தில்‌ கேட்கிறவனுக்குக்‌ கொடு, உன்னிடத்தில்‌ கடன்வாங்க விரும்புகிறவனுக்கு 
முகங்கோணாக்தே. 

43.  உனக்கடுத்தவனைச்‌ சிநேகித்து, உன்‌ சத்துருவைப்‌ பகைப்பாயாக என்று 
சொல்லப்பட்டதைக்‌ கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌. 

44. நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; உங்கள்‌ சத்துருக்களைச்‌ சிநேலியுங்கள்‌; 
உங்களைச்‌ சபிக்கிறவர்களைச்‌ ஆசீர்வதியுங்கள்‌; உங்களைப்‌ பகைக்கிறவர்களுக்கு நன்மை 
செய்யுங்கள்‌; உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும்‌ உங்களைத்‌ 
துன்பப்படுத்துகறவர்களுக்காகவும்‌ ஜெபம்பண்ணுங்கள்‌. 

45. இப்படிச்‌ செய்வதினால்‌ நங்கள்‌ பலோகத்திலிருக்கற உங்கள்‌ பிதாவுக்குப்‌ 
புத்திரராயிருப்பி்கள்‌; அவர்‌ தயோர்‌ மேலும்‌ நல்லோர்மேலும்‌ தமது சூரியனை 
உதிக்கப்பணனண, நதியுள்ளவர்கள்மேலும்‌ அநதியுள்ளவர்கள்மேலும்‌ மழையைப்‌ 
பெய்யப்பணணுகீறார்‌. 

46. உங்களைச்‌ சிநேகிக்கிறவர்களையே நீங்கள்‌ சிநேகிப்பீர்களானால்‌, உங்களுக்குப்‌ பலன்‌ 
என்ன? ஆயக்காரரும்‌ அப்படியே செய்கிறார்கள்‌ அல்லவா? 

47. உங்கள்‌ சகோதரரைமாத்திரம்‌ வாழ்த்துவீர்களானால்‌, நீங்கள்‌ விசேஷித்துச்‌ செய்கிறது 
என்ன? ஆயக்காரரும்‌ அப்படிச்‌ செய்கிறார்கள்‌ அல்லவா? 

48. ஆகையால்‌, பரலோகத்திலிருக்கிற உங்கள்‌ பிதா பூரண சற்குணராயிருக்கிறதுபோல , 
நீங்களும்‌ பூரண சற்குணராயிருக்கக்கடவீர்கள்‌. 


111. சாட்சிகளை முன்‌ வவத்து நியாயத்தர்ப்புகள்‌ நடை பெறும்‌. 


மத்‌ 12:41. யோனாவின்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்டு நினிவே பட்டணத்தார்‌ மனந்திரும்பினார்கள்‌. 
இதோ, யோனாவிலும்‌ பெரியவர்‌ இங்கே இருக்கிறார்‌. ஆதலால்‌ நியாயத்தீர்ப்புநாளிலே 
நினிவே பட்டணத்தார்‌ இந்தச்‌ சந்ததியாரோடெழுந்து நின்று இவர்கள்மேல்‌ 
குற்றஞ்சுமத்துவார்கள்‌. 

42. தென்தேசத்து ராஜஸ்திரீ பூமியின்‌ எல்லைகளிலிருந்து சாலொமோனுடைய ஞானத்தைக்‌ 
கேட்க வந்தாள்‌. இதோ, சாலொமோனிலும்‌ பெரியவர்‌ இங்கே இருக்கிறார்‌. ஆதலால்‌ 
நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்துிரீ இந்தச்‌ சந்ததி யாரோடெழுந்து நின்று இவர்கள்மேல்‌ 
குற்றஞ்சுமத்துவாள்‌. 


லூக்‌-11:31 தென்தேசத்து ராஜஸ்திரீ சாலொமோனுடைய ஞானத்தைக்‌ கேட்கப்‌ பூமியின்‌ 
எல்லைகளிலிருந்து வந்தாள்‌; இதோ, சாலொமோனிலும்‌ பெரியவர்‌ இங்கே இருக்கிறார்‌; 
ஆதலால்‌ நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்தச்‌ சந்ததியாரோடெழுந்து நின்று, 
இவர்கள்மேல்‌ குற்றஞ்சுமத்துவாள்‌. 


32. யோனாவின்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்டு நினிவே பட்டணத்தார்‌ மனந்திரும்பினார்கள்‌; இதோ, 
யோனாவிலும்‌ பெரியவர்‌ இங்கே இருக்கிறார்‌; ஆதலால்‌ நியாயத்தீர்ப்புகாளிலே நினிவே 
பட்டணத்தார்‌ இந்தச்‌ சந்ததியாரோடெழுந்து நின்று, இவர்கள்மேல்‌ குற்றஞ்சுமத்துவார்கள்‌. 
யோவான்‌ 5:45. பிதாவினிடத்தில்‌ நான்‌ உங்கள்மேல்‌ குற்றஞ்சாட்டுவேன்‌ என்று 
நினையாதிருங்கள்‌; நீங்கள்‌ நம்புகிற மோசேயே உங்கள்மேல்‌ குற்றஞ்சாட்டுவான்‌. 

எபி 10:28. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தைத்‌ தள்ளுகறவன்‌ இரக்கம்பெறொமல்‌ இரண்டு 
மூண்று சாட்சிகளின்‌ வாக்கினாலே சாகிறானைே; 


IV. புங்தகங்களில்‌ எழுதப்பட்டயவகளின்படிய நியாயத்த்ர்ப்படைந்தார்கள்‌. 


வெளி-20:12 மரித்தோராகிய சிறியோரையும்‌ பெரியோரையும்‌ தேவனுக்குமுன்பாக 
நிற்கக்கண்டேன்‌; அப்பொழுது புஸ்தகங்கள்‌ திறக்கப்பட்டன; ஜீவபுஸ்தகம்‌ என்னும்‌ வேறொரு 
புஸ்தகமும்‌ திறக்கப்பட்டது; அப்பொழுது அந்தப்‌ புஸ்தகங்களில்‌ எழுதப்பட்டவைகளின்படியே 
மரித்தோர்‌ தங்கள்‌ கிரியைகளுக்குத்தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள்‌. 

13. சமுத்திரம்‌ தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்து; மரணமும்‌ பாதாளமும்‌ தங்களிலுள்ள 
மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ திரியைகளின்படியே 
நியாயத்தீர்ப்படைநதார்கள்‌. 


Vv. கொடுரமான தலர்டனன நிறைந்த நியாயத்தீர்ப்பு உ௱்டா? 


எபிரெயர்‌ 10:26. சத்தியத்தை அறியும்‌ அறிவை அடைந்தபின்பு தாம்‌ மனப்பூர்வமாய்ப்‌ 
பாவஞ்செய்கிறவர்களாயிீருந்தால்‌, (இயேசுவின்‌ இரத்தத்தினை மறுதலிக்கிறவன்‌) 
பாவங்களினிமித்தம்‌ செலுத்தத்தக்க வேறொருபலி இனியிராமல்‌, 


27. நியாயத்தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும, விரோதிகளைப்‌ பட்சிக்கும்‌ 
கோபாக்கினையுமே இருக்கும்‌. 


28. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தைத்‌ தள்ளுகிறவன்‌ இரக்கம்பெறொமல்‌ இரண்டு 
மூண்று சாட்சிகளின்‌ வாக்கினாலே சாகிறானே; 


29. தேவனுடைய குமாரனைக்‌ காலின்கீழ்‌ மிதித்து, தன்னைப்‌ பரிசுத்தஞ்செய்த 
உடன்படிக்கையின்‌ இரத்தத்தை அசுத்தமென்றெண்ணி, கிருபையின்‌ ஆவியை நிந்திக்கறவள்‌ 
எவ்வளவு கொழதான ஆக்கலினைக்குப்‌ பாத்திரவானாயிரு.ப்பான்‌ என்பதை யோசித்துப்பாருங்கள்‌. 


30. பழிவாங்குதல்‌ எனக்குரியது, நானே பதிற்செய்வேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
என்றும்‌, கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்ப்பார்‌ என்றும்‌ சொன்னவர்‌ இன்னாரென்று 
அறிவோம்‌. 

31. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில்‌ விழுகிறது பயங்கரமாயிருக்கு மே. 


யோவான்‌ 5:29. அப்பொழுது, நன்மைசெய்தவர்கள்‌ ஜீவனை அடையும்படி 
எழுந்திருக்கிறவர்களாகவும்‌, தமைசெய்கவர்கள்‌ ஆக்கினையை அடையும்படி 
எழுந்திருக்கிறவர்களாகனும்‌ புறப்படுவார்கள்‌. 

வெளி-6:10 அவர்கள்‌: பரிசுத்தமும்‌ சத்தியமுமுள்ள ஆண்டவரே, தேவாீர்‌ பூமியின்மேல்‌ 
குடியிருக்கிறவர்களிடத்தில்‌ எங்கள்‌ இரத்தத்தைக்குறித்து எதுவரைக்கும்‌ 
நியாயத்தீர்ப்புச்செய்யாமலும்‌ பழிவாங்காமலும்‌ இருப்பீர்‌ என்று மகா சத்தமிட்டுக்‌ 
கூப்பிட்டார்கள்‌. 

வெளி-11:18 ஜாதிகள்‌ கோபித்தார்கள்‌, அப்பொழுது உம்முடைய கோபம்‌ மூண்டது; மரித்தோர்‌ 
நியாயத்தீர்ப்படைகிறதற்கும்‌, தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும்‌ 
பரிசுத்தவான்‌௧ளுக்கும்‌ உமது நாமத்தின்மேல்‌ பயபக்தியாயிருந்த சிறியோர்‌ பெரியோருக்கும்‌ 
பலனளிக்கிறதற்கும்‌, பூமியைக்‌ கெடுத்தவர்களைக்‌ கெடுக்கிறதற்கும்‌, காலம்‌ வந்தது என்று 
சொல்லி, தேவனைத்‌ தொழுதுகொண்டார்கள்‌. 

வெளி-14:7 மிகுந்த சத்தமிட்டு: தேவனுக்குப்‌ பயந்து, அவரை மகிமைப்படுத்துங்கள்‌; அவர்‌ 
நியாயத்தீர்ப்புக்கொடுக்கும்‌ வேளை வநதத: வானத்தையும்‌ பூமியையும்‌ சமுத்திரத்தையும்‌ 
நீரூற்றுகளையும்‌ உண்டாக்கினவரையே தொழுதுகொள்ளுங்கள்‌ என்று கூறினான்‌. 


வெளி-19:2 தண்‌ வேசித்தனத்தினால்‌ பூமியைக்‌ கெடுத்த மகா வேசிக்கு அவர்‌ 
நியாயத்தீர்ப்புக்கொடுத்து, தம்முடைய ஊழியக்காரரின்‌ இரத்தத்திற்காக அவளிடத்தில்‌ 
பழிவாங்கினாரே என்றார்கள்‌. 


41. மனிதன்‌ துன்‌ செய்கைகளுக்கு மட்டுமல்ல தன்‌ வார்த்ததைகளுக்கும்‌, நிறளவுகளுக்கும்‌ 
றியாயத்தீர்ப்ளப அடைவான்‌. 


ஆதி 6:5. மனுஷனுடைய அக்கிரமம்‌ பூமியிலே பெருகினது என்றும்‌, அவன்‌ இருதயத்து 
நினைவுகளின்‌ தோற்றமெல்லாம்‌ நித்தமும்‌ பொல்லாததே என்றும்‌, கர்த்தர்‌ கண்டு, 

(ஆதி-6:3 அப்பொழுது கர்த்தர்‌: என்‌ ஆவி என்றென்றைக்கும்‌ மனுஷனோடே 
போராடூவதில்லை; அவன்‌ மாம்சந்தானே, அவன்‌ இருக்கப்‌ போகிற நாட்கள்‌ நூற்றிருபது 
வருஷம்‌ என்றார்‌. நோவாவின்‌ நாட்களில்‌ உலகத்தில்‌ வாழ்ந்த மக்களுக்கு தேவன்‌ கொடுத்த 
கிருபையின்‌ காலம்‌) 

மத்‌ : 12:36. மணுஷர்‌ பேசும்‌ வீணான வார்த்தைகள்‌ யாவையும்‌ குறித்து நியாயத்தீர்ப்பு 
நாளிலே கணக்கொப்புவிக்கவேண்டும்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 


37. ஏனெனில்‌, உன்‌ வார்த்தைகளினாலே நதிமான்‌ என்று தீர்க்கப்பழிவாய்‌; அல்லது உன்‌ 
வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய்‌ என்றார்‌. 

யாக்கோபு 3: 5. அப்படியே, நரவரனதும்‌ சீறிய அவயவமாயிருந்தும்‌ பெருமையானவைகளைப்‌ 
பேசும்‌. பாருங்கள்‌, சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டைக்‌ கொளுத்தி விடுகிறது! 


6. நாவும்‌ நெருப்புத்தான்‌, அது அநீதி நிறைந்த உலகம்‌; நம்முடைய அவயவங்களில்‌ 
நாவானது முழுச்சரீரத்தையும்‌ கறைப்படுத்தி, ஆயுள்‌ சக்கரத்தைக்‌ கொனுத்திவிடுகறதாயும்‌, 
நரக அக்லினியனால்‌ கொஞுத்தப்படுகறதாயும்‌ இருக்கறது! 

யாக்கோபு 4:11. சகோதரரே, ஒருவருக்கொருவர்‌ விரோதமாய்ப்‌ பேசாதிருங்கள்‌; சகோதரனுக்கு 
விரோதமாய்ப்‌ பேசி, தன்‌ சகோதரனைக்‌ குற்றப்படுத்துகிறவன்‌ நியாயப்பிரமாணத்திற்கு 
விரோதமாய்ப்பேசி நியாயப்பிரமாணத்தைக்‌ குற்றப்படுத்துகறான்‌; நியாயப்பிரமாணத்தைக்‌ 
குற்றப்படூத்துவாயானால்‌, நீ நியாயப்பிரமாணத்தின்படி  செய்கிறவனாயிராமல்‌, அதற்கு 
நியாயாதிபதியா யிருப்பாய்‌. 

12. நியாயப்பிரமாணத்தைக்‌ கட்டளையிடுகிறவர்‌ ஒருவரே, அவரே இரட்சிக்கவும்‌ அழிக்கவும்‌ 
வல்லவர்‌; மற்றவனைக்‌ குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்‌? 

1 சாமு 16:7. கர்த்தர்‌ சாமுவேலை நோக்கி: நீ இவனுடைய முகத்தையும்‌, இவனுடைய சரிர 
வளர்ச்சியையும்‌ பார்க்கவேண்டாம்‌; நான்‌ இவனைப்‌ புறக்கணித்தேன்‌; மனுஷன்‌ பார்க்கிறபடி 
நான்‌ பாரேன்‌; மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்ப்பான்‌; கர்த்தரோ இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌ என்றார்‌. 
ரோமர்‌ 2:16. என்‌ சுவிசேஷத்தின்படியே, தேவன்‌ இயேசுகிறிஸ்துவைக்கொண்டு மனுஷருடைய 
அந்தரங்கங்களைக்குறித்து நியாயத்தீர்ப்புக்கொடுக்கும்‌ நாளிலே இது விளங்கும்‌. 


311. மனிதனுக்கு நியாயத்தீர்ப்பு என்பது அவள்‌ அளவிள்படி£ய. 


நீதி 24:17. உன்‌ சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே; அவன்‌ இடறும்போது உன்‌ இருதயம்‌ 
களிகூராதிருப்பதாக. 

18. கர்த்தர்‌ அதைக்‌ காண்பார்‌, அது அவர்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பாயிருக்கும்‌; அப்பொழுது 
அவனிடத்தினின்று அவர்‌ தமது கோபத்தை நக்கிவிடுவார்‌. 


லூக்கா 6: 37. மற்றவர்களைக்‌ குற்றவாளிகளென்று தீர்க்காதிருங்கள்‌; அப்பொழுது நீங்களும்‌ 
குற்றவாளிகளென்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள்‌; மற்றவர்களை ஆக்லினைக்குள்ளாகும்படி 
தீர்க்காதிருங்கள்‌, அப்பொழுது நீங்களும்‌ ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்படாதிருப்பீர்கள்‌; 
விடூதலைபண்ணுங்கள்‌, அப்பொழுது தங்களும்‌ விடுதலைபண்ணப்படுவீர்கள்‌. 

38. கொடுங்கள்‌, அப்பொழுது உங்களுக்கும்‌ கொடுக்கப்படும்‌; அமுக்கிக்‌ குலுக்கிச்‌ சரிந்து 
விழும்படி நன்றாய்‌ அளந்து, உங்கள்‌ மடியிலே போடுவார்கள்‌; தங்கள்‌ எந்த அளவினால்‌ 
அளக்கறீர்களோ அநத அளவினால்‌ உங்களுக்கும்‌ அளக்கப்படும்‌ என்றார்‌. 

ரோமர்‌ 14:10. இப்படியிருக்க, ந உன்‌ சகோதரனைக்‌ குற்றவாளியென்று தீர்க்கறதென்ன? நீ 
உன்‌ சகோதரனை அற்பமாய்‌ எண்ணுகிறதென்ன? நாமெல்லாரும்‌ கிறிஸ்துவினுடைய 
நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. 

11. அந்தப்படி: முழுங்கால்‌ யாவும்‌ எனக்கு முன்பாக முடங்கும்‌, நாவு யாவும்‌ தேவனை 
அறிக்கைபண்ணும்‌ என்று என்ஜீவனைக்கொண்டு உரைக்கிறேன்‌ என்பதாய்க்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்று எழுதியிருக்கிறது. 


12. ஆதலால்‌ நம்மில்‌ ஒவ்வொருவனும்‌ தனனைக்குறித்துத்‌ தேவனுக்குக்‌ 
கணக்கொரப்புவிப்பான்‌. 

13. இப்படியிருக்க, நாம்‌ இனிமேல்‌ ஒருவரையொருவர்‌ குற்றவாளிகளென்று 
தர்க்காதிருப்போமாக. ஒருவனும்‌ தன்‌ சகோதரனுக்கு முன்பாகத்‌ தடூக்கலையும்‌ இடறலையும்‌ 
போடலாகாதென்றே தீர்மானித்துக்கொள்ளுங்கள்‌. 

வெளி-20:4 அன்றியும்‌, நான்‌ சிங்காசனங்களைக்‌ கண்டேன்‌; அவைகளின்மேல்‌ 
உட்கார்ந்தார்கள்‌; நியாயத்தீர்ப்புக்‌ கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம்‌ அளிக்கப்பட்டது. 
இயேசுவைப்பற்றிய சாட்சியினிமித்தமும்‌ தேவனுடைய வசனத்தினிமித்தமும்‌ 
சிரச்சேதம்பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும்‌, மிருகத்தையாவது அதின்‌ 
சொரூபத்தையாவது வணங்காமலும்‌ தங்கள்‌ நெற்றியிலும்‌ தங்கள்‌ கையிலும்‌ அதின்‌ 
முத்திரையைத்‌ தரித்துக்கொள்ளாமலும்‌ இருந்தவர்களையும்‌ கண்டேன்‌. அவர்கள்‌ உயிர்த்துக்‌ 
கிறிஸ்துவுடனே௯ூ.ட ஆயிரம்‌ வருஷம்‌ அரசாண்டரர்கள்‌. 


லூக்கா 22:29. ஆகையால்‌, என்‌ பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினதுபோல, நானும்‌ 
உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்‌. 

30. தங்கள்‌ என்‌ ராஜ்யத்திலே என்‌ பந்தியில்‌ போஜனபானம்‌்பணர்ணி, இஸ்ரவேலின்‌ 
பன்னிரண்டு கோத்திரங்களையும்‌ நியாயந்தீர்க்கிறவர்களாய்ச்‌ சிங்காசனங்களின்மேல்‌ 
உட்காருவீர்கள்‌ என்றார்‌. 


3111. கிரியகளுக்குத்தக்க பலன்‌ நியாயத்தீரிப்பு நாளில்‌ வருகிறது. 


2 கொரி 5:10. ஏனென்றால்‌, சரீரத்தில்‌ அவனவன்‌ செய்த நன்மைக்காவது (Reward) 
தமைக்காவது தக்க பலனை அடையம்‌ மக்கு, நாமெல்லாரும்‌ கிறிஸ்துவின்‌ நியாயாசனத்திற்கு 
முன்பாக வெளிப்படவேண்டும்‌. 

மத்‌ 11:20. அப்பொழுது, தமது பலத்த செய்கைகளில்‌, அதிகமானவைகளைச்‌ செய்யக்‌ கண்ட 
பட்டணங்கள்‌ மனந்திரும்பாமற்‌ போனபடியினால்‌ அவைகளை அவர்‌ கழந்துகொள்ளத்‌ 
தொடங்கினார்‌: 

21. கோராசினே! உனக்கு ஜயோ, பெத்சாயிதாவே! உனக்கு ஐயோ, உங்களில்‌ செய்யப்பட்ட 
பலத்த செய்கைகள்‌ தீருவிலும்‌ சீதோனிலும்‌ செய்யப்பட்டிருந்ததானால்‌, அப்பொழுதே 
இரட்டுடுத்திச்‌ சாம்பலில்‌ உட்கார்ந்து மனந்திரும்பியிருப்பார்கள்‌. 

22. நியாயத்தீர்ப்புநாளிலே உங்களுக்கு நேரிடூுவதைப்பார்க்கிலும்‌, தருவுக்கும்‌ சீதோனுக்கும்‌ 
நேரிடுவது இலகுவாயிருக்கு.ம்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

23. வானபரியந்தம்‌ உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாளபரியந்தம்‌ தாழ்த்தப்படூவாய்‌; 
உன்னில்‌ செய்யப்பட்ட பலத்த செய்கைகள்‌ சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால்‌, அது 
இந்நாள்‌ வரைக்கும்‌ நிலைத்திருக்கும்‌. 

24. நியாயத்தீர்ப்புநாளிலே உனக்கு நேரிடுவதைப்பார்க்கிலும, சோதோம்‌ நாட்டிற்கு நேரிடுவது 
இலகுவாயிருக்கு.ம்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 

வெளி 22:11. அநியாயஞ்செய்கிறவன்‌ இன்னும்‌ அநியாயஞ்செய்யட்டும்‌; அசுத்தமாயிருக்கிறவன்‌ 
இன்னும்‌ அசுத்தமாயிருக்கட்டும்‌; நீதியுள்ளவன்‌ இன்னும்‌ நீதிசெய்யட்டும்‌; பரிசுத்தமுள்ளவன்‌ 
இன்னும்‌ பரிசுத்தமாகட்டும்‌. 

12. இதோ, சீக்கிரமாய்‌ வருகிறேன்‌, அவனவனுடைய கிரியைகளின்ப டி அவனவனுக்கு நான்‌ 
அளிக்கும்‌ பலன்‌ என்னோடேகூட வருகிறது. 


1X. நீயாயத்தீர்ப்பு துவனுடைய வீட்டில துவக்கும்‌. 


1 பேதுரு 4:17. நயாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்குங்காலமா யிருக்கிறது; முந்தி 
நம்மிடத்திலே அது துவக்கினால்‌ தேவனுடைய சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படியாதவர்களின்‌ முடிவு 
என்னமாயிருக்கும்‌? 

எசே 9:6. முதியோரையும்‌,  வாலிபரையும்‌, கன்னிகைகளையும்‌, குழந்தைகளையும்‌, 
ஸ்திரீகளையும்‌ சங்கரித்துக்‌ கொன்றுபோடுங்கள்‌; அடையாளம்‌ போடப்பட்டிருக்கிற 
ஒருவனையும்‌ கிட்டாதிருங்கள்‌, என்‌ பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள்‌ என்று என்‌ காதுகள்‌ 


கேட்கச்‌ சொன்னார்‌; அப்பொழுது அவர்கள்‌ ஆலயத்துக்குமுன்னே இருந்த மூப்பரிடத்தில்‌ 
துவக்கம்‌ பண்ணினார்கள்‌. 

11. இதோ, சணல்நூல்‌ அங்கி தரித்து, தன்‌ அரையில்‌ மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன்‌ 
வந்து: நர்‌ எனக்குக்‌ கட்டளையிட்டபடியே செய்தேன்‌ என்று காரியத்தைத்‌ தெரிவித்தான்‌. 


X. நியாயத்தீர்ப்பின்‌ ஆரம்பம்‌. 


வெளி 11:3,7என்னுடைய இரண்டு சாட்சிகளும்‌ இரட்டு வஸ்திரமுடூத்திக்‌ கொண்டிருக்கிறவர்‌ 
களாய்‌, ஆயிரத்திருநாற்றறுபது நாளளனவும்‌ தர்க்கதரிசனஞ்‌ சொல்லும்படி அவர்களுக்கு 
அதிகாரம்‌ கொடுப்பேன்‌. 

அவர்கள்‌ தங்கள்‌ சாட்சியைச்‌ சொல்லி முழத்திருக்கும்போது, பாதாளத்திலிருந்தேறுகிற 
மிருகம்‌ அவர்களோடே யுத்தம்பண்ணி, அவர்களை ஜெயித்து, அவர்களைக்‌ கொன்றுபோடும்‌. 


குறிப்பு :- நியாயத்தீர்ப்பு முதல்‌ (3.5வருஷம்‌) 42 மாத காலத்திற்கு பின்பு ஆரம்பமாகிறது. 
X. (1) மகா 8வசிக்கு நியாயத்தீர்ப்பு. 


வெளி 11:18 ஜாதிகள்‌ கோபித்தார்கள்‌, அப்பொழுது உம்முடைய கோபம்‌ மூண்டது; 
மரித்தோர்‌ நியாயத்தீர்ப்படைகிறதற்கும்‌, தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும்‌ 
பரிசுத்தவான்‌௧ளுக்கும்‌ உமது நாமத்தின்மேல்‌ பயபக்தியாயிருந்த சிறியோர்‌ பெரியோருக்கும்‌ 
பலனளிக்கிறதற்கும்‌, பூமியைக்‌ கெடுத்தவர்களைக்‌ கெடுக்கிறதற்கும்‌, காலம்‌ வந்தது என்று 
சொல்லி, தேவனைத்‌ தொழுதுகொண்டார்கள்‌. 

வெளி 14:7,8 மிகுந்த சத்தமிட்டு: தேவனுக்குப்‌ பயந்து, அவரை மகிமைப்படூத்துங்கள்‌; அவர்‌ 
நியாயத்தீர்ப்புக்கொடுக்கும்‌ வேளை வந்தது: வானத்தையும்‌ பூமியையும்‌ சமுத்திரத்தையும்‌ 
நீரூற்றுகளையும்‌ உண்டாக்கினவரையே தொழுதுகொள்ளுங்கள்‌ என்று கூறினான்‌. 

வேறொரு தூதன்‌ பின்சென்று: பாபிலோன்‌ மகா நகரம்‌ விழுந்தது! விழுந்தது! தன்‌ 
வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவைச்‌ சகல ஜாதிகளுக்கும்‌ குடிக்கக்‌ கொடுத்தாளே! 
என்றான்‌. 

வெளி 18:8 ஆகையால்‌ அவளுக்கு வரும்‌ வாதைகளாகிய சாவும்‌ துக்கமும்‌ பஞ்சமும்‌ ஒரே 
நானிலே வரும்‌; அவள்‌ அக்கினியனாலே சுட்டெரிக்கப்படுவாள்‌; அவளுக்கு நியாயத்தீர்ப்புக்‌ 
கொடுக்கும்‌ தேவனாகிய கர்த்தர்‌ வல்லமையுள்ளவர்‌. 

வெளி 19:2 தன்‌ வேசித்தனத்தினால்‌ பூமியைக்‌ கெடுத்த மகா வேசிக்கு அவர்‌ 
நியாயத்தீர்ப்புக்கொடுத்து, தம்முடைய ஊழியக்காரரின்‌ இரத்தத்திற்காக அவளிடத்தில்‌ 
பழிவாங்கினா6ர என்றார்கள்‌. 


x. (2) மிருகத்தின்‌ முத்திரரயத்‌ தரித்தவர்களுக்குரிய நியாயத்தீர்ப்பு. 

வெளி 14:9-11 அவர்களுக்குப்‌ பின்னே மூன்றாம்தூதன்‌ வந்து, மிகுந்த சத்தமிட்டு: 
மிருகத்தையும்‌ அதின்‌ சொரூபத்தையும்‌ வணங்கித்‌ தன்‌ நெற்றியிலாவது தன்‌ கையிலாவது 
அதின்‌ முத்திரையைத்‌ தரித்துக்கொள்ளுகிறவனெவனோ, 

அவன்‌ தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்தித்திலே கலப்பில்லாமல்‌ வார்க்கப்பட்ட 
அவருடைய உக்கிரமாகிய மதுவைக்‌ குடத்து பரிசுத்த தூதர்களுக்குமுன்பாகவும்‌, 
ஆட்டுக்குட்டியானவருக்குமுன்பாகவும்‌ அக்கினியனாலும்‌ கந்தகத்தினாலும்‌ வாதிக்கப்படுவான்‌. 

அவர்களுடைய வாதையின்‌ புகை சதாகாலங்களிலும்‌ எழும்பும்‌: மிருகத்தையும்‌ அதின்‌ 
சொரூபத்தையும்‌ வணங்குகிறவர்களுக்கும்‌, அதினுடைய நாமத்தின்‌ முத்திரையைத்‌ 
துரித்துக்கொள்ஞக எவனுக்கும்‌ இரவும்‌ பகலும்‌ இளைப்பாறுதலிராது. 


X. (3) மிருகத்திற்கும்‌ கள்ளத்தீர்க்கத்தரிசிக்கும்‌ உள்ள நியாயத்தீர்ப்பு. 

வெளி 19:19,20 பின்பு, மிருகமும்‌ பூமியின்‌ ராஜாக்களும்‌ அவர்களுடைய சேனைகளும்‌, 
குதிரையின்மேல்‌ ஏறியிருக்கிறவரோடுூம்‌ அவருடைய சேனையோடும்‌ யுத்தம்பண்ணும்‌ படிக்குக்‌ 
கூடிவரக்கண்டேன்‌. 


அப்பொழுது மிருகம்‌ பிடிக்கப்பட்டது; மிருகத்தின்முன்பாகச்‌ செய்த அற்புதங்களால்‌ அதின்‌ 
முத்திரையைத்‌ தரித்தவர்களையும்‌ அதின்‌ சொரூபத்தை வணங்கினவர்களையும்‌ 
மோசம்போக்கின கள்ளத்தீர்க்கதரிசியுங்கூடப்‌ பிடிக்கப்பட்டான்‌; இருவரும்‌ கந்தகம்‌ எரிகிற 
அக்கினிக்கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டரர்கள்‌. 


%. (4) பழய பாம்பாகிய வலுசர்ப்பத்திற்குரிய நியாயத்தீர்ப்பு. 


வெளி 20:1,2 ஒரு தூதன்‌ பாதாளத்தின்‌ திறவுகோலையும்‌ பெரிய சங்கிலியையும்‌ தன்கையிலே 
பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்திறங்கிவரக்கண்டேன்‌. 

பிசாசென்றும்‌ சாத்தானென்றும்‌ சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன்‌ 
பிழதீது, அதை ஆயிரம்‌ வருஷமளவுங்‌ கட்டிவைத்து, அந்த ஆயிரம்‌ வருஷம்‌ 
நிறைவேறும்வரைக்கும்‌ அது ஜனங்களை மோசம்போக்காதபடிக்கு அதைப்‌ பாதாளத்திலே 
தள்ளியடைத்து, அதின்மேல்‌ முத்திரைபோட்டான்‌. 

10. மேலும்‌ அவர்களை மோசம்போக்கின பிசாசானவன்‌, மிருகமும்‌ கள்ளத்தர்க்க 
தரிசியுமிருக்கிற இடமாகிய அக்கினியும்‌ கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான்‌. அவர்கள்‌ 
இரவும்‌ பகலும்‌ சதாகாலங்களிலும்‌ வாதிக்கப்படுவார்கள்‌. 


%. (5) ஆயிரவருட அரசாட்சிக்கு முந்திய நியாயத்தீர்ப்பு. 


வெளி 20:4-6 அன்றியும்‌, நான்‌ சிங்காசனங்களைக்‌ கண்டேன்‌; அவைகளின்மேல்‌ 
உட்கார்ந்தார்கள்‌; நியாயத்தர்ப்புக்‌ கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம்‌ அளிக்கப்பட்டது. 
இயேசுவைப்பற்றிய சாட்சியினிமித்தமும்‌ தேவனுடைய வசனத்தினிமித்தமும்‌ 
சிரச்சேதம்பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும்‌, மிருகத்தையாவது அதின்‌ 
சொரூபத்தையாவது வணங்காமலும்‌ தங்கள்‌ நெற்றியிலும்‌ தங்கள்‌ கையிலும்‌ அதின்‌ 
முத்திரையைத்‌ தரித்துக்கொள்ளாமலும்‌ இருந்தவர்களையும்‌ கண்டேன்‌. அவர்கள்‌ உயிர்த்துக்‌ 
கிறிஸ்துவுடனேகூட ஆயிரம்‌ வருஷம்‌ அரசாண்டார்கள்‌. 

மரணமடைந்த மற்றவர்கள்‌ அந்த ஆயிரம்‌ வருஷம்‌ முடியுமளவும்‌ உயிரடையவில்லை. 
இதுவே முதலாம்‌ உயிர்த்தெழுதல்‌. 

முதலாம்‌ உயிர்த்தெழுதலுக்குப்‌ பங்குள்ளவன்‌ பாக்கியவானும்‌ பரிசத்தவானுமாயிரு கிறான்‌; 
இவர்கள்மேல்‌ இரண்டாம்‌ மரணத்திற்கு அதிகாரமில்லை; இவர்கள்‌ தேவனுக்கும்‌ 
கிறிஸ்துவுக்கும்‌ முன்பாக ஆசாரியராயிருந்து, அவரோடேகூட ஆயிரம்‌ வருஷம்‌ 
அரசாளுவார்கள்‌. 

லூக்கா 19:16-19 அப்பொழுது முந்தினவன்‌ வந்து: ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால்‌ 
பத்துராத்தல்‌ ஆதாயம்‌ கிடைத்தது என்றான்‌. 

எஜமான்‌ அவனை நோக்கி: நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில்‌ 
உண்மையுள்ளவனாயிருந்தபடியால்‌ பத்துப்‌ பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான்‌. 
அப்படியே இரண்டாம்‌ ஊழியக்காரன்‌ வந்து: ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால்‌ 
ஐந்துராத்தல்‌ ஆதாயம்‌ கிடைத்தது என்றான்‌. 

அவனையும்‌ அவன்‌ நோக்கி: நீயும்‌ ஜந்து பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான்‌. 

மத்‌ 19:27-29 அப்பொழுது, பேதுரு அவரை நோக்கி: இதோ, நாங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
விட்டு, உம்மைப்‌ பின்பற்றினோமே; எங்களுக்கு என்ன கிடைக்கும்‌ என்றான்‌. 

அதற்கு இயேசு:  மறுஜென்மகாலத்திலே மனுஷகுமாரன்‌ தம்முடைய மகிமையுள்ள 
சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருக்கும்‌ போது, என்னைப்‌ பின்பற்றின நீங்களும்‌, இஸ்ரவேலின்‌ 
பன்னிரண்டு கோத்திரங்களையும்‌ நியாயந்தீர்க்கிறவர்களாகப்‌ பன்னிரண்டு 
சிங்காசனங்களின்மேல்‌ ஹற்றிருப்பீர்கள்‌ என்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 
என்‌ நாமத்தினிமித்தம்‌ வீடடையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, 
தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, 
நிலங்களையாவது விட்டவன்‌ எவனோ, அவன்‌ நூறத்தனையாய்‌ அடைந்து, நித்திய 
ஜீவனையும்‌ சுதந்தரித்துக்கொள்ளுவான்‌; 

1 கொரி 6:2,3 பரிசுத்தவான்‌௧ள்‌ உலகத்தை நியாயந்தர்ப்பார்களென்று அறியீர்களா? உலகம்‌ 
உங்களால்‌ நியாயந்தீர்க்கப்படுவதாயிருக்க, அற்ப வழக்குகளைத்‌ தீர்க்க நீங்கள்‌ அபாத்திரரா? 
தேவ தூதர்களையும்‌ நியாயந்தீர்ப்போமென்று அறியீர்களா? அப்படியிருக்க, இந்த 
ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள்‌ தீர்த்துக்கொள்ளாக்கூடாதிருக்கிறது எப்படி? 


தானி 7:25. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளைப்‌ பேசி, உன்னதமானவருடைய 
பரிசுத்தவான்‌களை ஒடுக்கி, காலங்களையும்‌ பிரமாணங்களையும்‌ மாற்ற நினைப்பான்‌; 
அவர்கள்‌ ஒரு காலமும்‌, காலங்களும்‌, அரைக்காலமும்‌ செல்லுமட்டூும்‌ அவன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடூக்கப்படுவார்கள்‌. 

26. ஆனாலும்‌ நியாயசங்கம்‌ உட்காரும்‌; அப்பொழுது முடவுயரியந்தம்‌ அவனைச்‌ 
சங்கரிக்கும்படியாகவும்‌ அழிக்கும்பழியாகவும்‌ அவனுடைய ஆளுகையை நக்கிப்போடுவார்கள்‌. 
27. வானத்தின்‌ கீழெங்குமுள்ள ராஜ்யங்களின்‌ ராஜரிகமும்‌ ஆளுகையும்‌ மகத்தவமும்‌ 
உன்னதமானவருடைய பரிசுத்தவான்‌ ௧ளகிய ஜனங்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌; அவருடைய 
ராஜ்யம்‌ நித்திய ராஜ்யம்‌; சகல கர்த்தத்துவங்களும்‌ அவரைச்‌ சேவித்து, அவருக்குக்‌ 
கீழ்ப்பட்டிருக்கும்‌ என்றான்‌. 


X. (6) பிசாசானவணுக்குரிய நியாயத்தீர்ப்பு. 


யூதா 6 தங்களுடைய ஆதிமேன்மையைக்‌ காத்துக்கொள்ளாமல, தங்களுக்குரிய 
வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும்‌, மகாநாளின்‌ நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய 
சங்கிலிகளினாலே கட்டி, அந்தகாரத்தில்‌ அடைத்துவைத்திருக்கிறார்‌. 

வெளி 20:10 மேலும்‌ அவர்களை மோசம்போக்கின பிசாசானவன்‌, மிருகமும்‌ 
கள்ளத்தர்க்கதரிசியுமிருக்கிற இடமாகிய அக்கினியும்‌ கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான்‌. 
அவர்கள்‌ இரவும்‌ பகலும்‌ சதாகாலங்களிலும்‌ வாதிக்கப்படுவார்கள்‌. 

2 பேதுரு 2:4 பாவஞ்செய்த தூதர்களைத்‌ தேவன்‌ தப்பவிடாமல்‌, அந்தகாரச்‌ 
சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புககு வைக்கப்பட்டவர்களாக 
ஒப்புக்கொடுத்து; 


X. (7) வெள்ள சிங்காசன நியாயத்தீர்ப்பு. 


வெளி 20:12-15 மரித்தோராகிய சிறியோரையும்‌ பெரியோரையும்‌ தேவனுக்குமுன்பாக 
நிற்கக்கண்டேன்‌; அப்பொழுது புஸ்தகங்கள்‌ திறக்கப்பட்டன; ஜீவபுஸ்தகம்‌ என்னும்‌ வேறொரு 
புஸ்தகமும்‌ திறக்கப்பட்டது; அப்பொழுது அந்தப்‌ புஸ்தகங்களில்‌ எழுதப்பட்டவைகளின்படியே 
மரித்தோர்‌ தங்கள்‌ கிரியைகளுக்குத்தக்கதாக நியாயத்தர்ப்படைந்தார்கள்‌. 

சமுத்திரம்‌ தன்னலுளள மரித்தோரை ஓஒப்புவித்தது; மரணமும்‌ பாதாளமும்‌ தங்களிலுள்ள 
மரித்தோரை ஓப்புவித்தன. யாவரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ கிரியைகளின்படியே 
நியாயத்தீர்ப்படைந்தார்கள. 

அப்பொழுது மரணமும்‌ பாதாளமும்‌ அக்கினிக்கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம்‌ 
மரணம்‌. 

2 பேதுரு 2:4,9 ஜீவபுஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாகக்‌ காணப்படாதவனெவனோ அவன்‌ 
அக்கினிக்கடலிலே தள்ளப்பட்டான்‌. 

கர்த்தர்‌ தேவபக்தியுள்ளவர்களைச்‌ சோதனையினின்று இரட்சிக்கவும்‌, அக்கிரமக்காரரை 
ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும்‌ அஹிந்திருக்கறார்‌. 

மத்‌ 25:31,32,33,41,46 அன்றியும்‌ மனுஷகுமாரன்‌ தமது மகிமைபொருந்தினவராய்ச்‌ சகல 
பரிசுத்த தாதரோடூங்கூட வரும்போது, தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின்‌ மேல்‌ 
வீற்றிருப்பார்‌. 

அப்பொழுது, சகல ஜனங்களும்‌ அவருக்கு முன்பாகச்‌ சேர்க்கப்படுவார்கள்‌. மேய்ப்பனானவன்‌ 
செம்மறியாடுகளையும்‌ வெள்ளாடுகளையும்‌ வெவ்வேறாகப்‌ பிரிக்கிறதுபோல அவர்களை அவர்‌ 
பிரித்து, 

செம்மறியாடுகளைத்‌ தமது வலதுபக்கத்திலும்‌, வெள்ளாடுகளைகத்‌ தமது இடதுபக்கத்திலும்‌ 
நிறுத்துவார்‌. 

அப்பொழுது, இடதுயக்கத்தில்‌ நற்பவர்களைப்‌ பார்த்து அவர்‌: சபிக்கப்பட்டவர்களே, 
என்னைவிட்டு, பிசாசுக்காகவும்‌ அவன்‌ தூதர்களுக்காகவும்‌ ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிற 
நித்திய அக்கினியிலே போங்கள்‌. 


அந்தப்படி, இவர்கள்‌ நித்திய ஆக்கினையை அடையவும்‌, நீதிமான்களோ நித்திய ஜீவனை 
அடையவும்‌ போவார்கள்‌ என்றார்‌. 


10 


ரோமர்‌ 14: 9, கிறிஸ்துவும்‌ மரித்தோர்‌மேலும்‌ ஜீவனுள்ளோர்மேலும்‌ ஆண்டவராயிருக்கும்‌ 
பொருட்டு, மரித்தும்‌ எழுந்தும்‌ பிழைத்துமிருக்கிறார்‌. 

10. இப்படியிருக்க, நீ உன்‌ சகோதரனைக்‌ குற்றவாளியென்று தீர்க்கிறதென்ன? நீ உன்‌ 
சகோதரனை அற்பமாய்‌ எண்ணுகிறதென்ன? நாமெல்லாரும்‌ கிறிஸ்துவினுடைய 
நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. 

2 கொரி 5:10. ஏனென்றால்‌, சரீரத்தில்‌ அவனவன்‌ செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க 
பலனை அடையம்படிக்கு, நாமெல்லாரும்‌ கிறிஸ்துவின்‌ நியாயாசனத்துற்கு முன்பாக 
வெளிப்பட வேண்டும்‌. 


%. (8) ஆட்நுக்குட்டியானவரின்‌ பலளளித்தல்‌. 


2 தீமோ 2:12 அவரோடேகூடப்‌ பரடுகளைச்‌ சகித்தோமானால்‌ அவரோடேகூட ஆருகையும்‌ 
செய்வோம்‌; நாம்‌ அவரை மறுதலித்தால்‌, அவரும்‌ நம்மை மறுதலிப்பார்‌; 

வெளி 22:12,14 இதோ, சீக்கிரமாய்‌ வருகிறேன்‌, அவனவனுடைய அிரியைகளின்படி 
அவனவனுக்கு நான்‌ அளிக்கும்‌ பலன்‌ என்னோடேகூட வருகிறது. 

ஜீவவிருட்சக்தின்மேல்‌ அதிகாரமுள்ளவர்களாவதற்கும்‌, வாசல்கள்‌ வழியாய்‌ நகரத்திற்குள்‌ 
பிரவேசிப்புதற்கும்‌ அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 

மத்‌ 25:33,34 செம்மறியாடுகளைத்‌ தமது வலதுபக்கத்திலும்‌, வெள்ளாடுகளைத்‌ தமது 
இடதுபக்கத்திலும்‌ நிறுத்துவார்‌. 

அப்பொழுது, ராஜர தமது வலதுயக்கத்தில்‌ நிற்பவர்களைப்‌ பார்தது: வாருங்கள்‌ என்‌ 
பிதாவினால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம்‌ உண்டானது முதல்‌ உங்களுக்காக 
ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தைச்‌ சுதந்தரித்துக்கொள்ளுங்கள்‌. 

லூக்‌ 19:16,17 அப்பொழுது முந்தினவன்‌ வந்து: ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால்‌ 
பத்துராத்தல்‌ ஆதாயம்‌ கிடைத்தது என்றான்‌. 

எஜமான்‌ அவனை நோக்கி: நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்ுசத்தில்‌ 
உணமையுள்ளவனாயிருந்தபடியால்‌ பத்துப்‌ பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான்‌. 

வெளி 3:12 ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனை என்‌ தேவனுடைய ஆலயத்திலே 
தூணாக்குவேன்‌, அதினின்று அவன்‌ ஒருக்காலும்‌ நீங்குவதில்லை; என்‌ தேவனுடைய 
நாமத்தையும்‌ என்‌ தேவனால்‌ பரலோகத்திலிருநதிறங்கிவருகற புதிய எருசலேமாகிய என்‌ 
தேவனுடைய நகரத்தின்‌ நாமத்தையும்‌, என்‌ புதிய நாமத்தையும்‌ அவன்மேல்‌ எழுதுவேன்‌. 


11 


